அனான்சீயும் - 


ஆகாய கடவுளும் 


அனான்சீயும் - 
ஆகாய கடவுளும் 


பிரான் குனியா 


தமிழில் கிருஷ்ணன் 


அனான்சீ சிலந்தி மனிதர்களை பற்றிய 
கதைகள் வரலாற்றில் பலவும் 
இருக்கிறது . ஆப்ரிக்காவில் 
தான் இக்கதைகள் சொல்லப்பட்டு 
வந்தன . மிக சுவாரசியமாக இருப்பதால் 
இப்போது உலகில் உள்ள எல்லா 
குழந்தைகளும் இக்கதைகளை விரும்பி 
கேட்கின்றனர் . 


இந்த கதையும் அப்படிப்பட்ட ஒரு 
சுவாரசிய கதையாகும் . அனான் சீ 
என்னும் சிலந்தி மனிதன் ஆகாய 
கடவுளிடம் பூமியில் உள்ள 
குழந்தைகளுக்காக கதைகள் 
கேட்டுருந்தானாம் . கடவுளும் 
கொடுத்தாராம் . அந்த கதைகள் தான் 
சிலந்தி கதைகள் என 
அழைக்கப்ட்டதாம் . 


SK 


என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு 
தெரியும் . நான்ஆகாய கடவுளிடம் 
சென்று கொஞ்சம் கதைகளை தருமாறு 
கோரிக்கை வைக்க போகிறேன் . 


ஒரு சமயம் பூமியில் உள்ள 
குழந்தைகளுக்கென ஒரு கதையும் 
இல்லயாம் . எல்லா கதைகளும் 
ஆகாய கடவுளிடமே 
இருந்ததாம் . அவை எல்லாம் 
வானத்தில் உள்ள ஆகாய கடவுளின் 
வீட்டில் அவனுடைய நாற்காலியின் 
அருகிலேயே வைத்திருந்தானாம் . 


அனான்சீ சிலந்தி மனிதனுக்கு இது 
நன்றாக தெரியும் . பூமியிலுள்ள 
குழந்தைகளுக்கு அதை கொண்டு வர 
வேண்டும் என்று எண்ணினான் . 


அனான் சீ சிலந்தி வலையை தைத்தான் 
அது வானத்தை தொட்டு நின்றது . அது 
மேலே மேலே சென்று ஆகாய கடவுளின் 
வீட்டை அடைந்தது . 


சிலந்தி மனிதன் அந்த சிலந்தி 
வலையில் ஏறி கடவுளை சந்திக்க 
சென்றான் . 


ஆகாய கடவுளோ பிரமாண்ட 
தோற்றத்தில் இருந்தார் . "உனக்கு என்ன 
வேண்டும் சிலந்தி மனிதனே " என்று 
கேட்டார் அனான் சீயை நோக்கி . 


அனான்சீ கடவுளை நோக்கி " கடவுளே 
தயவு செய்து உங்களிடம் இருக்கும் 
கதைகளை பூமியில் இருக்கும் 
குழந்தைகளுக்கு கொடுக்குமாறு வேண்டி 
கொள்கிறேன் . அதன் கைமாறாக நான் 
என்ன செய்ய வேண்டும் என்று கூறுவீர் ? " 


" நீ ஒரு விசித்திரமான மனிதன் " என்று கூறி 
சிரித்தார் கடவுள் . 


" என் கதைகளுக்கு பதிலாக எனக்கு என்ன 
வேண்டும் என்று கூறுகிறேன் கேள் ! 
என்றார் கடவுள் . 


" கோர பற்கள் கொண்ட ஒணீபோ என்னும் 
சிறுத்தை , தீ போன்று கொட்டும் 
மொப்ரோ குளவி , யார் கண்ணிலும் படாத 
அபோட்டியா என்ற தேவதை இவை 
அனைத்தையும் நீ என்னிடம் 
கொண்டுவருவாயெனில் நான் உனக்கு 
கதைகளை தருவேன் " என்றார் . " அதை 
கூறிவிட்டு சிறித்து சிறித்து மகிழ்ந்தார் . 


நீயே ஒரு சிறிய மனிதன் ! நீ எப்படி 
இவர்களையெல்லாம் என்னிடம் 
கொண்டு வந்து சேர்ப்பாய் " என்று கூறி 
சிரித்தார் ஆகாய கடவுள் . " ஒஸ்போ 
சிறுத்தை உன்னை தின்று விடும் , தீ 
போன்று கொட்டும் மொப்ரோ குளவி 
உன்னை கொட்டிவிடும் , யார் 
கண்ணிலும் படாத அபோட்டியா 
தேவதையை எப்படி பிடிப்பாய் " 
என்றார் கடவுள் . 


" சரி அப்படியே செய்கிறேன் கடவுளே 
என்று கூறினான் ” அனான்சீ 


அனான் சீ ஒன்றும் கூறவில்லை . தன் 
சிலந்தி வலையில் இறங்கி வந்தான் 
பூமிக்கு . கோர பற்கள் கொண்ட 
ஒஸீபோ என்னும் சிறுத்தை , தீ போன்று 
கொட்டும் மொப்ரோ குளவி , யார் 
கண்ணிலும் படாத அபோட்டியா என்ற 
தேவதை இவை அனைத்தையும் தேடிச் 
சென்றான் . 


" அவர்களை என்னவானாலும் 
கண்டடைவேன் " என்று மனதில் 
கூறிக்கொண்டான் . 


அனான்சீ முதலில் கோர பற்கள் கொண்ட 
ஒஸீபோ என்னும் சிறுத்தையை 
தேடி சென்றான் . அது மரத்தின் கீழ் 
உட்கார்ந்திருப்பதை கண்டான் . 


விளையாட்டு என்றால் ஒஸீபோவுக்கு 
ரொம்பவே பிடிக்கும் 


" என் இரவு உணவிற்காக வந்திருக்காயா 
சிலந்தி மனிதா ? ” என்று கேட்டது 
ஒஸ்போ 


" என்ன விளையாட்டு ? அதை முதலில் 
சொல்லு ” என்றது ஒஸ்போ 


“ முதலில் ஒரு விளையாட்டு 
விளையாடுவோம் பின்னர் நீ என்னை 
தின்னலாம் ” என்றான் அனான்சீ 


" முதலில் உன் கால்களை நான் கட்டி 
விடுவேன் பின்னர் விடுவிப்பேன் . பிறகு நீ 
என் கால்களை கட்டி கொள்ளலாம் . இது 
தான் விளையாட்டு " என்றான் அனான்சீ 


" சுவாரஸ்யமான ஆட்டமா இருக்கே ” 
என்றது ஒஸீபோ . அனான்சியின் கால்களை 
கட்டி அவனை தின்ன வேண்டும் என்பதே 
அதன் திட்டம் . 


" சீக்கிரமே உன்னை ஆகாய கடவுளிடம் 
உன்னை கொண்டு செல்கிறேன் " 
என்றான் அனான்சீ . " அதற்கு முன் தீ 
போன்று கொட்டும் மொப்ரோ குளவியை 
கண்டுபிடிக்க வேண்டும் . நீ எங்கும் ஓடி 
விடாதே ஒஸீபோ” என்று கூறினான் . 
தன்னை சாப்பிடவேண்டும் என்று 
நினைத்த ஒணீபோ இப்போது கட்டுண்டு 
கிடப்பதை பார்த்து அவனுக்கு சிரிப்பாக 
வந்தது . 


ஆனால் முதலில் அனான்சீ ஒஸீபோவின் 
கால்களை ஒரு மரத்தடியில் கட்டி விட்டான் . 


அனான்சீ நடந்து நடந்து ஒரு வாழை மரத்தை 
வந்தடைந்தான் . 
ஒரு பெரிய வாழை இலையை அறுத்து எடுத்தான் . 
சிறுதளவு தண்ணீர் எடுத்து கொண்டான் . ஒரு 
காய்ந்த சுரக்காயையும் எடுத்து கொண்டான் . 


" இப்போ தீ போன்று கொட்டும் மொப்ரோ 
குளவியை கண்டுபிடிக்கிறேன் " என்று மனதில் 
கூறி கொண்டான் . 


அனான்சீ தேடி கொண்டே நடந்தான் . 
ஒரு இடத்தில் தீ போன்று கொட்டும் 
மொப்ரோ குளவியை கண்டான் . அவன் 
கொண்டு வந்த வாழை இலையில் 
தண்ணீரை ஊற்றினான் . அது மழை 
பொழிவது போன்ற ஒரு தோற்றத்தை 
அளித்தது . 


25 


அனான்சீ எல்லா தண்ணீரையும் 
ஊற்றினான் . 


" நன்றி அனான்சீ ! " என்று கூறி 
கொண்டே குளவிகள் ஒன்றன் பின் 
ஒன்றாக சுரக்காயின் உள்ளே 
சென்றது . 


" மழை ! மழை ! " என்றான் குளவியிடம் . 
" மழையில் நனையாமல் இருக்க என் 
சுரக்காயில் வந்து ஏறி கொள் " என்று 
கூறினான் . 


" நீ இங்கேயே இரு ” என்றான் 
அனான்சீ . ஒரு மூடியையும் போட்டு 
மூடி விட்டான் . எந்த மரத்தில் கோர 
பற்கள் கொண்ட ஒஸீபோவை 
கட்டினானோ அங்கே சுரக்காயை 
கொண்டு போய் கட்டி வைத்தான் . 
" உங்கள் இருவரையும் வானத்தின் 
சீக்கிரமே வானத்தின் கடவுளிடம் 
கூட்டி செல்கிறேன் . அதற்கு முன் யார் 
கண்ணிலும் படாத அபோட்டியா 
என்ற தேவதையை கண்டு பிடிக்க 
வேண்டும் " என்று கூறி புறப்பட்டான் 
அனான்சீ . 


அனான்சீ ஒரு குட்டி பொம்மையை 
செய்தான் . பொம்மை முழுவதும் 
பசையை அப்பி வைத்தான் . கையில் 
ஒரு சிறிய கிண்ணமும் வைத்தான் . 
அதில் வேக வைத்த கிழங்கை வைத்து 
விட்டான் . 


கொடியை அதன் தலையில் 
படரவிட்டான் . சுற்றி சிகப்பு பூக்களை 
பரப்பி அந்த பொம்மையை உட்கார 
வைத்துவிட்டான் . இது போன்ற 
இடங்களில் தான் தேவதைகள் 
விளையாட வரக்கூடும் என்பது 
அவனுக்கு தெரியும் . . ) 


அனான்சீ கொடிகளின் மறுபக்கம் 
மறைந்து கொண்டான் . 


30 


யார் கண்ணிலும் படாத அபோட்டியா என்ற 
தேவதை சிகப்பு பூக்கள் நிறைந்த மரத்தின் 
அருகில் வந்தது . 


கிழங்கை பார்த்த உடனேயே அதற்கு 
எச்சில் ஊர்ந்தது . அதற்கு கிழங்கு 
என்றால் மிகவும் பிடிக்கும் . 


குட்டி பொம்மையை பார்த்தது தேவதை . 
கிண்ணத்தில் என்ன இருக்கின்றது என்றும் 
பார்த்தது . 


" கொஞ்சம் கிழங்கை நான் 
சாப்பிடலாமா ” என்று அந்த 
பொம்மையிடம் கேட்டது . 


அனான்சீ பொம்மையின் மேல் இருந்த 
கொடியை ஆட்டினான் . அது பொம்மை 
சரி என்று சொன்னது போல் இருந்தது . 


அபோட்டியா சிறிது கிழங்கை எடுத்து 
உண்டாள் . அது சுவையாக இருந்ததால் 
இன்னும் கொஞ்சம் எடுத்து உண்டாள் . 
இப்படியே நிறைய நிறைய எடுத்து 
தின்றாள் . 


*.C. COM 


எல்லா கிழங்குகளையும் தின்று விட்டாள் 
அபோட்டியா . "நன்றி " என்று 
பொம்மையிடம் கூறினாள் . பொம்மையோ 
அசையாது மௌனமாக இருந்தது . 


“ நன்றி ” என்று மீண்டும் கூறினாள் 
அபோட்டியா . பொம்மை அசையாமல் 
இருப்பதை கண்டு கோபம் அடைந்தாள் . 
" என்னுடன் பேசு ” என்று கோபமாக 
கூறினாள் . ஆனால் பொம்மையோ எதுவும் 
பேசவில்லை . 


Voolaroid OS 


MMMMMARMAM 


அசையாத பொம்மைக்கு ஒரு அரை 
வைத்தாள் அபோட்டியா . 


அதன் பிறகு என்ன நடந்தது என்று 
தெரியுமா ? அவளுடடைய கை 
பொம்மையின் மீது இருந்த பசையில் 
ஒட்டி கொண்டது . 


oooooog 


அபோட்டியாவுக்கு கடுங் கோபம் வந்து 
விட்டது . 


என் கையை விடுகிறாயா அல்லது 
இன்னொரு அரை வேண்டுமா என்று மற்ற 
கையிலும் ஓங்கி அறைந்தாள் . இப்படி மற்ற 
கையும் பசையில் ஒட்டி கொண்டது . 


அபோட்டியா இன்னும் சீற்றம் 
அடைந்தாள் . அவள் கால்களால் 
பொம்மையை எட்டி உதைத்தாள் . 
இப்போது கால்களும் பொம்மையின் 
மேல் இருந்த பசையில் ஒட்டி கொண்டது . 
அபோட்டியாவின் இரண்டு கைகளும் , 
கால்களும் இப்படி சிக்கி கொண்டதை 
பார்ப்பதற்கு வேடிக்கையாய் இருந்தது . 


அபோட்டியா மாட்டி கொண்டதை 
மறைந்த இடத்தில் இருந்து 
அனான்சீ பார்த்தான் . 


அனான்சீ சிறித்துகொண்டே கூறினான் 
"உன்னை வானத்து கடவுளிடம் கூட்டி 
செல்கிறேன் " என்று . " சரி அதற்கு முன் 
மற்ற எல்லாரையும் சந்திக்கலாம் " 
என்றான் . 


ஒணீபோ என்னும் சிறுத்தை , தீ 
போன்று கொட்டும் மொப்ரோ 
குளவி இருவரும் உள்ள மரத்திற்கு 
அபோட்டியாவை எடுத்து 
சென்றான் அனான் சீ . பிறகு 
தன்னுடைய சிலந்தி வலையை 
வானத்தை நோக்கி கட்டினான் . 


கோர பற்கள் கொண்ட ஒஸீபோ என்னும் 
சிறுத்தை , தீ போன்று கொட்டும் மொப்ரோ 
குளவி , யார் கண்ணிலும் படாத 
அபோட்டியா என்ற தேவதை இவை 
அனைத்தையும் ஏற்றிக் கொண்டு ஆகாய 
கடுவுள் பாதங்களில் சமர்பித்தான் . 


" இதோ நீங்கள் கேட்ட கோர பற்கள் 
கொண்ட ஒஸீபோ என்னும் சிறுத்தை , 
தீ போன்று கொட்டும் மொப்ரோ 
குளவி , யார் கண்ணிலும் படாத 
அபோட்டியா”. இப்போது 
கொடுப்பீர்களா நீங்கள் வைத்திருக்கும் 
புத்தகங்களை பூமியில் உள்ள 
குழந்தைகளுக்கு ? என்றான் அனான்சீ 


ஒணீபோசிறுத்தை , மொப்ரோ குளவி , 
அபோட்டியா தேவதை 
எல்லோரையும் பார்த்தார் ஆகாய 
கடவுள் . பிறகு அனான்சீ சிலந்தி 
மனிதனையும் பார்த்தார் . 


" சரி அனான்சீ , நான் கேட்ட 
எல்லாத்தையும் கொண்டு வந்து 
சேத்திட்ட . நீ கேட்டது போல 
என்னிடம் இருக்கும் எல்லா 
கதைகளையும் உனக்கு 
கொடுக்கிறேன் . இனி இக்கதைகளை 
சிலந்தி கதைகள் என்றே 
அழைக்கப்படும் " என்று 
கூறினார் ஆகாய கடவுள் 


அனான்சீ மிக்க மகிழ்ச்சி அடைந்தான் . 
எல்லா கதைகளையயும் பூமியில் உள்ள 
குழந்தைகளுக்கு எடுத்து சென்றான் . 


இப்போது அனான் சீயையும் அவனது 
சாகசங்களையும் உலகில் உள்ள எல்லா 
குழந்தைகளும் அறிவார்கள் . 


51 


